ஆவிக்குரியவனும்‌ 


மாம்சத்துக்குட்பட்டவர்களும்‌ 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ எதை விட்டூவிட்டுப்‌ போகப்போகிறோம்‌? ஆசீர்வாதத்தையா 
அல்லது சாபத்தையா. லோத்து வீட்டை விட்டு ஆபிரகாமோடே கூட புறப்பட்டு 
வந்தபோதும்‌ அவன்‌ உலகத்தின்‌ சிநேகிதனாக தனது ஓட்டத்தை முடித்தான்‌. 
ஆபிரகாமோ தேவனின்‌ சிநேகிதனாக தனது ஓட்டத்தை முடித்தான்‌. உலகத்தின்‌ 
சிநேகிதனாக ஓட்டத்தை முடித்த லோத்து இந்த உலகத்தில்‌ விட்டுவிட்டுச்‌ சென்றவைகள்‌ 
இரண்டூ சாபத்திற்குள்ளான ஜாதிகளே, ஒன்று மோவாப்‌ மற்றொன்று அம்மோனியர்‌. இந்த 
உலகத்தில்‌ சாபத்தை விட்டுச்‌ செல்கிற குடும்பங்கள்‌ ஏராளம்‌. பிள்ளைகளின்‌ மேல்‌ 
சொத்துக்களுக்குப்‌ பதிலாகவோ அல்லது சொத்துக்களோடு கூட சேர்த்தோ சாபத்தையும்‌ 
சம்பாதித்து வைத்துச்சென்ற பெற்றோர்கள்‌ ஏராளம்‌. 


அநேகர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை படிக்கவைத்தார்கள்‌ ஆனால்‌ ஆண்டவர்‌ தங்களை 
அழைத்த நோக்கத்தை அவர்கள்‌ மறந்துவிட்டபடியினாலே, மாம்சத்துக்குட்பட்டவர்களாய்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்தபடியினாலே தங்கள்‌ தலைமுறைக்கு சாபத்தை சம்பாதித்து 
வைத்துவிட்டுப்போய்விட்டார்கள்‌. அதனாலேயே இன்றைக்கும்‌ அதிலிருந்து மீளமுடியாமல்‌ 
தவிக்கும்‌ குடும்பங்கள்‌ ஏராளம்‌. நான்‌ சிறுபையனாயிருந்தபோது, என்னுடைய தாய்க்கு 
நல்ல காரியங்கள்‌ நடைபெறும்‌ நேரங்களில்‌ திடீரென்று வலிப்பு வந்துவிடும்‌. ஆனால்‌, 
அது தொடர்ந்து எனது தங்கைமார்களையும்‌ பிடிப்பதை நான்‌ பார்த்தேன்‌. நான்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வளர்ந்து வந்தபோது அதைக்குறித்து சிந்திக்கத்‌ தொடங்கினேன்‌. எனது 
தாயிடம்‌ சென்று, அம்மா இதற்கு முன்‌ இந்த வியாதி யாருக்கு இருந்தது என்று 
கேட்டேன்‌. தாத்தாவுக்கு இருந்தது என்று சொன்னார்கள்‌. தாத்தாவுக்கும்‌, அம்மாவுக்கும்‌ 
எனது தங்கைகளுக்கும்‌ இருப்பதை அறிந்த நான்‌ அதை சாபம்‌ என்று புரிந்துகொண்டேன்‌. 
குடும்பமாக ஒருநாள்‌ ஓரிடத்தில்‌ கூடி நாங்கள்‌ செய்ததற்கு மாத்திரமல்ல, எங்கள்‌ 
மூதாதையர்கள்‌ செய்த பாவத்திற்காகவும்‌ அழுது உபவாசித்து ஜெபித்தோம்‌. என்னுடைய 
தகப்பன்‌, ஆண்டவரே சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க வந்த தேவ ஊழியனை கை நீட்டி 
அடித்த எனது தந்தையின்‌ பாவத்தை மன்னிப்பீராக என்னு ஜெபித்தார்கள்‌. அன்றோடு 
அந்த சாபம்‌ நீங்கிப்போனது. 


சிலர்‌ அறிந்தோ அறியாமலோ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு சாபத்தை 
வைத்துவிட்டூப்போகிறார்கள்‌. நாம்‌ இந்த உலகத்தில்‌ ஆசீர்வாதத்தை விட்டுச்‌ செல்ல 
அழைக்கப்பட்டவர்கள்‌, சாபத்தை அல்ல. உத்திரபிரதேசம்‌ மாநிலத்திலுள்ள துதி 
என்னுமிடத்தில்‌ 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக அது காடாக இருந்தபோது மிஷனெரிகள்‌ 
சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள்‌. நான்‌ பீஹாருக்கு போவதற்கு 10 
ஆண்டுகளுக்கு முன்னதாக, 54 ஏக்கர்‌ நிலமுள்ள அந்த இடத்தில்‌ காணப்பட்ட 
பொல்லாத காரியங்களைக்‌ கண்டு, கண்ணீரோடு ஒரு மிஷனெரி வெளியே 
கடந்துசென்றார்‌. தொடர்ந்து ஏற்பட்ட போராட்டங்களினிமித்தம்‌ சாபம்‌ உண்டானது. அந்த 
பட்டணம்‌ இன்றும்‌ கூட சாபத்திற்குள்ளாகக்‌ கிடக்கின்றது. எல்லாவிதத்திலும்‌ இந்த 
பட்டணம்‌ இன்னும்‌ சபிக்கப்பட்டிருக்கின்றது. அழைக்கப்பட்ட ஜனங்கள்‌ தங்கள்‌ 
அழைப்பை மறந்து மாம்சத்துக்குட்பட்டவர்களாயும்‌, உ லகத்திற்குரியவர்களாகவும்‌ 
வாழ்ந்துவிட்டபடியினாலேயே அப்பகுதி சாபத்திற்குள்ளாகிவிட்டது.  ஆசீர்வாதத்தைக்‌ 
கொண்டுவரவேண்டிய தேவ மக்கள்‌ சாபத்தை விட்டுவிட்டுச்‌ சென்றுவிட்டார்கள்‌. 


Uthasatham 1 July 2006 


ஆபிரகாமோடே புறப்பட்ட லோத்து உலகத்திற்கு சாபச்‌ சின்னமாய்‌ தனது 
மனைவியை விட்டூச்சென்றான்‌. சாபச்‌ சின்னமாய்‌ இரண்டு ஜாதிகளை அவன்‌ விட்டுவிட்டுச்‌ 
சென்றான்‌; இன்றைக்கும்‌ அவர்கள்‌ தேவ ஜனங்களுக்கு முள்ளாகவே காணப்படுகின்றனர்‌. 


தவறினால்‌ உண்டாகும்‌ சேதங்கள்‌ 


கர்த்தர்‌ ஆபிராமுக்குத்‌ தரிசனமாகி: உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ தேசத்தைக்‌ 
கொடுப்பேன்‌ என்றார்‌. அப்பொழுது அவன்‌ தனக்குத்‌ தரிசனமான 
கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌. பின்பு அவன்‌ 
அவ்விடம்விட்டுப்‌ பெயர்ந்து, பெத்தேலுக்குக்‌ கிழக்கே இருக்கும்‌ மலைக்குப்‌ 
போய்‌, பெத்தேல்‌ தனக்கு மேற்காகவும்‌ ஆயி தனக்கு கிழக்காகவும்‌ 
இருக்கக்‌ கூடாரம்போட்டு, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டான்‌. அதின்பின்‌ ஆபிராம்‌ 
புறப்பட்டு, தெற்கே பிரயாணம்பண்ணிக்கொண்டு போனான்‌ அத்தேசத்திலே 
பஞ்சம்‌ உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம்‌ கொடிதாயிருந்தபடியால்‌, 
ஆபிராம்‌ எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்குப்‌ போனான்‌. 
ஆதியாகமம்‌ 12:7-10 


தேவனை அறிந்து கீழ்ப்படிந்து அவரது 
அழைப்பின்படி புறப்பட்டுபோன ஆபிரகாம்‌, 
எங்கேயெல்லாம்‌ கூடாரம்‌ போட்டானோ 
அங்கேயெல்லாம்‌ பலிபீடத்தைக்‌ கட்டி ஆண்டவரை 
அவன்‌ தொழுதுவந்தான்‌. பெத்தேலுக்கு போனான்‌ 
அங்கே தனக்கு தரிசனமான தேவனுக்கு 
பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌. ஆனால்‌, போன தேசத்தில்‌ பஞ்சம்‌ வந்தபோது, பசி 
வந்தபோது, நெருக்கம்‌ வந்தபோது, ஒன்றுமில்லை எனத்‌ தெரிந்தபோது, தேவனிடத்தில்‌ 
ஆலோசனை கேட்கத்‌ தவறிவிட்டான்‌. அதனால்‌, சூழ்நிலைகளை மாத்திரம்‌ அவன்‌ 
பார்த்து அவ்விடம்‌ விட்டு எகிப்துக்குப்‌ புறப்பட்டுப்‌ போகிறான்‌. தேவனிடத்தில்‌ அவன்‌ 
கேட்கவுமில்லை, அவரிடத்தில்‌ ஆலோசனை பெறவுமில்லை. ஆண்டவருக்கு அடிக்கடி 
ஆராதனை செய்கிற ஆபிரகாம்‌, சூழ்நிலையின்போதோ அவரைத்‌ தேடாமல்‌ தனது 
அறிவை உபயோகப்படுத்துகிநான்‌, அதனாலேயே அவன்‌ எகிப்திற்குப்‌ போகிறான்‌. 
எழுபத்தைந்து வயதிலே ஆரம்பித்த அவனது விசுவாச ஓட்டத்திலே இதை முதல்‌ தவறு 
என்று நாம்‌ சொல்லலாம்‌. ஆபிரகாம்‌ செய்த இந்த முதல்‌ தவறிலே மூன்று முக்கியமான 
சேதங்கள்‌ ஏற்பட்டன. 


ஆனிக்குரியவன்‌ விழுந்தாலும்‌ 
எழுந்திறாப்பது உண்மைதான்‌, 


ஆனாலும்‌, அந்த விழுகை 
பாதிப்பை உண்டாக்கும்‌ 


வேதனை கொடுக்கும்‌ வேலைக்காரர்கள்‌ 


ஆபிரகாமின்‌ மனைவியை பார்வோன்‌ எடுத்துக்கொண்டு, அவளுக்குப்‌ பதிலாக 
ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌, வேலைக்காரர்களையும்‌, வேலைக்காரிகளையும்‌ 
கொடுத்தான்‌. ஆனால்‌, அந்த வேலைக்காரர்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌? ஆபீரரமுடைய 
மந்தைமேய்ப்பருக்கும்‌ லோத்துடைய மந்தைமேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ உண்டாயிற்று 
(ஆதி 13:7). மெசபத்தோமியாவிலிருந்து கானானுக்கு வரும்வரை அவர்களுக்குள்‌ ஒரு 
சண்டையுமில்லை, அது வரைக்கும்‌ சமாதானமாய்‌ வாழ்ந்துகொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌, 
எகிப்திற்கு வந்தபோதோ, ஆபிரகாமின்‌ மந்தை மேய்ப்பருக்கும்‌ லோத்துவின்‌ மந்தை 
மேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ உண்டாகத்‌ தொடங்கியது. சிலருக்கு 
சண்டைபோடவில்லையென்நால்‌ தூக்கம்‌ வராது. ஆபிரகாமிற்கு எகிப்தில்‌ இலவசமாக 
கிடைத்த  வேலைக்காரர்களே அவனுக்கு வேதனையாக மாறிவிட்டார்கள்‌. அந்த 


Uthasatham 2 July 2006 


வேலைக்காரர்கள்‌ அவனது குடும்பத்தை, ஜக்கியத்தைப்‌ பிரித்துவிட்டார்கள்‌. நாம்‌ 
ஒருமுறை தவறினாலும்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ இப்படிப்பட்ட நிலமைகள்‌ 
உண்டாகிவிடும்‌. 


இஸ்மவேலைக்‌ கொடுத்த ஆகார்‌ 


ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்குப்‌ பிள்ளையில்லாதிருந்தது. 
எகிப்து தேசத்தாளாகிய ஆகார்‌ என்னும்‌ பேர்கொண்ட ஒரு அடிமைப்பெண்‌ 
அவளுக்கு இருந்தாள்‌. ஆதியாகமம்‌ 16:1 


ஆபிரகாம்‌ பஞ்சத்தின்‌ நாட்களில்‌ எகிப்திற்குப்போகாமல்‌, அங்கேயே தேவனை 
நோக்கிப்‌ பார்த்திருப்பானென்றால்‌, அவரது ஆலோசனையை தேடியிருப்பானென்நால்‌, 
ஒருவேளை தேவன்‌ ஆபிரகாமை எகிப்திற்கு போகவிடாமல்‌ தடுத்திருக்க முடியும்‌. ஆனால்‌, 
ஆவிக்குரியவனாயிருந்தும்‌, அழைக்கப்பட்டவனாயிருந்தும்‌, தேவ ஆலோசனையைப்‌ பெற 
அவன்‌ தவறிவிட்டபடியினால்‌, எகிப்தின்‌ பெண்னான ஆகாரும்‌ ஆபிரகாமின்‌ குடும்பத்தில்‌ 
ஒருவளாக இணைந்துவிட்டாள்‌. அவள்‌ அழகானவளென்று சாராளும்‌ அவளை 
ஆபிரகாமுக்குக்‌ கொடுத்தாள்‌. இன்றும்‌ இஸ்மவேலின்‌ சந்ததியார்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
முள்ளாகவே இருந்துவருகின்நார்கள்‌. ஒருமுறை நாம்‌ நமது விசுவாச ஓட்டத்தில்‌ 
தவறினாலும்‌, நம்முடைய குடும்பத்திலும்‌, சமுதாயத்திலும்‌ நிரந்தரமான பாதிப்பை நாம்‌ 
உருவாக்கிவிடும்‌ ஆபத்து உண்டு; எனவே நாம்‌ நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை 
மிகவும்‌ ஜாக்கிரதையுடனே கூட ஓடவேண்டும்‌. என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 


உலகத்தைக்‌ காட்டிக்கொடுத்த ஆபிரகாம்‌ 


ஆபிரகாம்‌ தன்னுடன்‌ கூட இருந்த லோத்துவிற்கு உலகத்தைக்‌ காட்டிக்கொடுத்து, 
அவன்‌ உலகத்தின்‌ சிநேகிதனாக மாறிவிட்டதற்கும்‌ இந்த தவறே காரணம்‌. லோத்து 
எகிப்தைப்‌ பார்த்ததினாலேயே அவனிடத்தில்‌ உலகத்தின்‌ காரியங்கள்‌ வந்து 
ஒட்டிக்கொண்டது. அதற்கு ஆபிரகாமும்‌ ஒரு காரணமாக மாறிவிட்டான்‌. ஒரு காலத்தில்‌ 
ஆபிரகாமின்‌ விசுவாச ஓட்டத்திற்கு லோத்து ஒத்துப்போனான்‌; ஆனால்‌, இப்போதோ 
ஆபிரகாம்‌ லோத்துவின்‌ ஓட்டத்திற்கு தடைக்கல்லாக மாறிவிட்டான்‌. லோத்துவிற்கு 
உலகத்தைக்‌ காட்டிக்கொடுத்தது ஆபிரகாமே. ஆபிரகாம்‌ உலகக்தானாக மாறாவிட்டாலும்‌ 
ஆபிரகாமின்‌ தவறு லோத்தை உலகத்தானாக மாற்றிவிட்டது. 


படிப்பினிமித்தம்‌, வேலையினிமித்தம்‌, திருமணத்தினிமித்தம்‌ பிள்ளைகளை 
வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு முன்னதாக நன்றாக தேவனிடத்தில்‌ ஜெபித்து 
ஆலோசனை பெற்றுக்கொள்ளவேண்டியது அவசியம்‌. ஏனெனில்‌, அநேக தேவ தாசர்களும்‌, 
ஊழியர்களும்‌ வெளிதாட்டற்குச்‌ சென்றதால்‌ அவர்களை உலக சிநேகம்‌ பற்றிப்‌ 
பிடத்துக்கொண்டது. அவர்களின்‌ பிள்ளைகளையும்‌ உலகத்தின்‌ மோகம்‌ 
பற்றிப்பிடித்துவிட்டது. சிலர்‌ வெளிநாட்டுப்‌ பெண்களைத்‌ திருமணம்‌ செய்துவிட்டு, இன்று 
விவாகரத்து வரை வந்து நிற்கிற பொல்லாத உலகத்தில்‌ நாம்‌ 
வாழ்ந்துகொண்டிருக்கிறோம்‌. வெளிநாட்டிந்கு பிள்ளைகளை அனுப்புவது தவறல்ல, 
ஆனால்‌, பிள்ளைகளை அனுப்புமுன்‌, தேவ ஆலோசனையைப்‌ பெற்று, பிள்ளைகளை 
விசுவாசத்தில்‌ திடமுள்ளவர்களாக மாற்றி அனுப்பவேண்டும்‌. 


நான்‌ ஒருமுறை ஜெபித்துக்கொண்டிருக்கும்போது, ஒரு ஊரின்‌ பெயரைச்‌ சொல்லி 


அந்த ஊருக்குப்‌ போ என்று சொன்னார்‌. என்னுடன்‌ தங்கியிருந்தவர்களிடத்தில்‌ இந்த ஊர்‌ 
எங்கேயிருக்கிறது என்று கேட்டேன்‌. அவர்கள்‌ பேருந்து நிலயத்தில்‌ சென்று விசாரிக்கலாம்‌ 


Uthasatham 2 July 2006 


என்று அழைத்துச்‌ சென்றார்கள்‌. அங்கு சென்று விசாரித்ததில்‌ அது ஒரு பட்டணம்‌ 
என்றும்‌ ஒரே ஒரு பேருந்து அங்கு செல்கிறது என்றும்‌ அறிந்துகொண்டேன்‌. 85 கிமி 
தூரத்திலுள்ள அந்த பட்டணத்திற்கு தனி மனிதனாக அந்த இடத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போனேன்‌. அங்கே ஒரு ஹோட்டலில்‌ கிறிஸ்தவர்கள்‌ யாராவது இங்கு இருக்கிறார்களா 
என்று விசாரித்தபோது, ஒரிசாவிலுள்ள குடும்பம்‌ ஒன்று இருக்கிறது என்று அவர்‌ 
சொன்னார்‌. அந்த வீட்டிற்கு நான்‌ சென்றபோது, வீட்டின்‌ தலைவர்‌ வெளியே 
அமர்ந்திருந்தார்‌. நான்‌ அவரிடம்‌ தேவன்‌ என்னை இந்த ஊருக்குப்‌ போகச்‌ சொன்னதினால்‌ 
நான்‌ வந்திருக்கிறேன்‌, பெரிய கூட்டம்‌ ஒன்று நடத்தவேண்டும்‌ என்று சொன்னேன்‌. 
அவரோ, இது மோசமான இடம்‌ உன்னை வெட்டிவிடூவார்கள்‌, எனவே நீ வந்த 
பஸ்ஸிலேயே திரும்பிப்‌ போய்விடு என்று சொன்னார்‌. அப்போது அவருடைய மனைவி 
என்னை வீட்டினுள்ளே அழைத்தார்கள்‌. அவருக்கு ஒன்பது பிள்ளைகள்‌. பிள்ளைகளை 
எல்லாம்‌ அழைத்து அவர்களுக்கு இயேசுவைக்‌ குறித்து சொல்லத்‌ தொடங்கினேன்‌. பின்பு 
அந்த குடூம்பத்தோடுகூட தங்கியிருந்தேன்‌. அந்த குடும்பத்தை ஆண்டவர்‌ இரட்சித்தார்‌. 
அவரது வீட்டிலேயே ஆலயம்‌ உண்டாயிற்று; ஊழியர்களும்‌ எழும்பினார்கள்‌. அந்த 
நேரத்தில்‌ அவர்களுக்குப்‌ பத்தாவது குழந்தையும்‌ பிறந்தது, பதினொராவது குழந்தை 
பிறக்கும்போது அந்தத்‌ தாய்‌ மரித்துப்போனாள்‌. அந்த நபரோ நான்‌ சொல்லிய 
அறிவுரைகளையும்‌ கேட்காமல்‌, மீண்டும்‌ ஒரு பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டார்‌. 
அந்த பெண்னோ, ஆண்டவரை அறிந்திருந்த அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தைக்‌ 
காட்டிக்கொடுத்துவிட்டாள்‌. பிள்ளைகள்‌ கேட்டவைகளையெல்லாம்‌ வாங்கிக்கொடுத்தாள்‌, 
அவர்களைக்‌ கூட்டிக்கொண்டு போகக்கூடாத இடத்திற்கெல்லாம்‌ அவர்களைக்‌ 
கூட்டிக்கொண்டுபோனாள்‌. அந்தப்‌ பிள்ளைகளில்‌ ஒரு பிள்ளையை மாத்திரம்‌ என்னோடுகூட 
வைத்து வளர்த்தேன்‌. 7 வயதாயிருந்த அந்த சிறுமியை சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்‌ 
அளவிற்கு வளர்த்திருந்தேன்‌. அவளைத்‌ தவிற மற்ற பிள்ளைகளெல்லாம்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகுமளவிற்கு செய்துவிடும்‌ பயங்கரம்‌ உண்டானது. 


பிள்ளைகள்‌ வளர்ந்துவரும்போது நாம்‌ அவர்களை உலகத்திற்கு சிநேகிதர்களாக 
மாற்றிவிடக்கூடாது. ஆபிரகாம்‌ ஆவிக்குரிய மனிதன்தான்‌, ஆனால்‌, ஒரு தவறுதல்‌, 
தடுமாற்றம்‌ அவனுடைய வாழ்க்கையில்‌ சண்டையிடுகிற வேலைக்காரர்களையும்‌, 
ஆகாரையும்‌ கொண்டூவந்துவிட்டது. அந்திக்கிறிஸ்து இன்றய நாட்களில்‌ கிறிஸ்துவின்‌ 
மந்தையைக்‌ கலக்கி ஆவிக்குரியவர்களை உலகத்தின்‌ சிநேகிதர்களாக மாற்றிவிட்ட 
காரியம்‌ சபைகளிலும்‌ காணப்படுகின்றது. அநேக ஊழியர்களும்‌, ஊழியங்களும்‌ இதற்கு 
காரணமாக மாறிவிட்டது. ஏனெனில்‌, இன்று சபைக்கு வருகிற தீர்க்கதரிசனங்கள்‌ 
அனைத்தும்‌ வெறும்‌ உலகத்தின்‌ ஆசீர்வாதங்களையே குறிக்கிறவர்களாக மாத்திரமே 
இருக்கிறது. தேவனுக்கு நேராக ஜனங்களைத்‌ திருப்புவதந்குப்‌ பதிலாக, உலகத்தின்‌ 
பாதைக்கு நேராக ஜனங்களை திருப்பும்‌ தீர்க்கதரிசிகள்‌ எத்தனை? லோத்து 
எழுந்திருக்கமுடியாமல்‌ தடுக்கி விழுந்ததற்கு காரணம்‌ ஆபிரகாம்‌ செய்த தவறே. 


மீண்டு வந்த ஆபிரகாம்‌ 


ஆபிராமும்‌, அவன்‌ மனைவியும்‌ அவனுக்கு உண்டான யாவும்‌, 
அவனுடனே லோத்தும்‌, எகிப்தை விட்டு, தென்திசையில்‌ வந்தார்கள்‌. 
ஆபிராம்‌ மிருகஜீவன்களும்‌ வெள்ளியும்‌ பொன்னுமான ஆஸ்திகளை 
உடைய சீமானாயிருந்தான்‌. அவன்‌ தன்‌ பிரயாணங்களிலே தெற்கேயிருந்து 
பெத்தேல்மட்டும்‌, பெத்தேலுக்கும்‌ ஆயீக்கும்‌ நடுவாகத்‌ தான்‌ முன்பு 
கூடாரம்போட்டதும்‌, தான்‌ முதல்முதல்‌ ஒரு பலீபீடத்தை 
உண்டாக்கினதுமான ஸ்தலமட்டும்‌ போனான்‌. அங்கே ஆபிராம்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டான்‌. ஆதி 13:1-4 


Uthasatham 4 July 2006 


ஆபிரகாம்‌ தவறி விழுந்தபோதிலும்‌ மீண்டும்‌ தன்னை சரிப்படூத்துகின்றான்‌. எங்கே 
முதன்‌ முதலாகக்‌ கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டி அவரைத்‌ தொழுதுகொண்டானோ, 
அங்கேயே திரும்பவும்‌ வந்தான்‌. நாமும்‌ தவறியிருப்போமானால்‌, நமக்கு நம்பிக்கை 
உண்டு, நாம்‌ நமது விசுவாசத்தை ஆரம்பித்த சிலுவையின்‌ நிழலிற்கு திரும்பவும்‌ 
வரமுடியும்‌. இன்றைக்கும்‌ கிருபாசனத்தண்டைக்கு சேரும்படிக்கு நமக்கு கிருபையின்‌ 
வாசல்கள்‌ திறந்திருக்கின்றன. நாம்‌ விலகிப்போயிருந்தாலும்‌, பஞ்சத்தின்‌ நிமித்தமாக, 
தேவையின்‌ நிமித்தமாக, நெருக்கத்தின்‌ நிமித்தமாக, மனிதர்களின்‌ உதவிகளை நாடி 
எகிப்திற்கு ஓடிப்போயிருந்தாலும்‌, நாம்‌ திரும்பி வருவோமென்றால்‌ நம்முடைய 
பெலவீனங்களைப்‌ பாராமல்‌, நமக்காகப்‌ பரிதாபப்படக்கூடிய, நம்மைப்‌ போல எல்லா 
விதத்திலும்‌ சோதிக்கப்பட்டு நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு நமக்கு உண்டு. 
நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, 
எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, பாவமில்லாதனரயிீருக்கிற பிரதான 
ஆசரரியரே நமக்கிருக்கிறார்‌. ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ 
சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலை 
சேரக்கடவோம்‌ (எபிரேயர்‌ 4:15,16). ஆபிரகாமுக்கும்‌ சோதனைகள்‌ வந்தது, என்றாலும்‌ 
அவன்‌ மீண்டும்‌ தேவனண்டைக்கு வந்துவிட்டான்‌. 


மீளாத லோத்து 


லோத்துவோ  மாமிசத்திற்குட்பட்டவனாய்‌ அதை மேற்கொள்ளமுடியாதவனாய்‌ 
மாறிவிடுகின்றான்‌. லோத்துவுக்கும்‌ சோதனை வந்தது, சோதோமுக்கு நேராக லோத்து 
சென்று சோதாமுக்குள்‌ கூடாரம்‌ போட்டான்‌; அங்கேயும்‌ அவனுக்கு சோதனைகள்‌ வந்தது. 
ஆபிராமின்‌ சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குழயிருந்தபழியால்‌, 
அவனையும்‌, அவன்‌ பொருள்களையும்‌ கொண்டுபோய்விட்டார்கள்‌ (ஆதி 14:12). லோத்து 
சோதோமுக்கு நேராக கூடாரம்‌ போட்டதோடு, சோதோமுக்குள்ளும்‌ சென்று கூடாரம்‌ 
போட்டுவிட்டான்‌. தேவன்‌ லோத்துவிற்கு மீண்டும்‌ அவன்‌ அறிந்துகொள்ளும்படிக்கு 
வேறொரு சோதனையை அனுமதிக்கின்றார்‌. லோத்துவிற்குள்ள எல்லாம்‌ 
கொள்ளைபோய்விட்டது. ஆபிரகாம்‌ தனது வேலையாட்களுடன்‌ சென்று அவனைத்‌ திரும்ப 
மீட்டுக்கொண்டு வந்தான்‌. தேவன்‌ ஆபிரகாமின்‌ மூலமாக லோத்துவிற்கு உதவி செய்தார்‌. 
ஆனால்‌, ஆபிரகாமுக்கு இந்த சோதனை வரவில்லை. 


சோதனைகளை சந்தித்த பின்னும்‌ லோத்து மீண்டும்‌ மீண்டும்‌ 
உலகத்திற்குள்ளாகவே செல்கிறவனாகக்‌ காணப்பட்டான்‌. அந்த இரண்டு தூதரும்‌ 
சாயங்காலத்திலே சேரதோமுக்கு வந்தார்கள்‌. லோத்து சோதோமின்‌ வாசலிலே 
உட்கார்ந்திறுந்தான்‌ அவர்களைக்‌ கண்டு, லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும்‌ 
குனிந்து: (ஆதி 19:1). அந்நாட்களில்‌ பட்டணத்து வாசல்களில்‌ உட்காருவதற்கு 
பட்டணத்து மூப்பர்களுக்குத்தான்‌ உரிமையுண்டு. சோதோமில்‌ வாசமாயிருந்த லோத்து 
நீதிமானாயிருந்தான்‌ என்று வேதம்‌ சொல்லுகிறது. ஆனாலும்‌, சோதனை அவனது 
வாழ்க்கையில்‌ வந்தபோது, அவனை இன்னமும்‌ உலகத்தின்‌ காரியத்திந்குள்ளாகவே 
கொண்டுபோனது. நாம்‌ ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா என்பது 
நாம்‌ சோதனைகளை  சந்திப்பதினாலேயே வெளிப்படும்‌. சோதனைகள்‌ இவ்வுலகத்தில்‌ 
உள்ள எல்லாருக்கும்‌ வருகிறது. இவ்வுலகத்தில்‌ பிறந்த எல்லாருக்கும்‌ ஏதாவது ஒரு 
விதத்தில்‌ காயம்‌ ஏற்படுவது இயல்பே. காயம்‌ படாதோர்‌ எவருமில்லை. ஆனால்‌, 
சிலருக்கு உண்டான காயம்‌ ஆறுவதேயில்லை. சர்க்கரை வியாதி இருந்தால்‌ காயம்‌ 
எளிதில்‌ ஆறாது என்று மருத்துவர்‌ சொல்லுவார்‌. ஆனால்‌, சிலருக்கோ காயம்‌ எளிதில்‌ 
ஆறிவிடுகிறது. பெருமையோ, கடினத்தன்மையோ நம்முடைய வாழ்க்கையில்‌ 
காணப்படுமாயின்‌, நம்முடைய இருதயத்தில்‌ ஏற்பட்ட காயம்‌ எளிதில்‌ ஆறாது. கிருபை 


Uthasatham 5 July 2006 


நம்முடைய வாழ்க்கையில்‌ அதிகம்‌ காணப்படுமாயின்‌ காயம்‌ எளிதில்‌ ஆறிவிடும்‌. குரங்கு 
தனது காயத்தையே மேலும்‌ மேலும்‌ அதிகப்படுத்துவதுபோல, நாம்‌ நம்முடைய 
காயங்ளை அதிகப்படுத்திக்கொண்டிருப்போமானால்‌, அப்போதும்‌ நம்முடைய காயங்கள்‌ 
எளிதில்‌ ஆறாது. 


ஆவிக்குரியவனாயிருந்தாலும்‌, மாம்சத்துக்குரியவனாயிருந்தாலும்‌ எல்லாருக்கும்‌ 
சோதனை வரும்‌. ஆவிக்குரியவன்‌ சோதனையில்‌ தவறி விழுந்தாலும்‌ மீண்டும்‌ 
எழுந்திருப்பான்‌. ஆனால்‌, மாம்சத்துக்குரிவனோ சோதனையின்‌ நாட்களில்‌ இன்னும்‌ 
உலகத்தின்‌ ஆழத்திற்குள்‌ சென்றுவிடுவான்‌. நாம்‌ அஆவிக்குரியவர்களா அல்லது 
மாம்சத்துக்குரியவர்களா. சபை இன்று அழிந்துகொண்டிருப்பதற்கு காரணம்‌, சோதனையின்‌ 
நாட்களில்‌ ஜனங்கள்‌ உலகத்திற்குள்ளாக ஓடிவிட்டதே. லோத்து நீதிமானாயிருந்தாலும்‌ 
அவனால்‌ சோதனையை மேந்கொள்ள முடியவில்லை. (2பேதுரு 2:7,8) 


பிள்ளைகள்‌ யாருக்கு? 
தேவனுக்கா அல்லது உலகத்திற்கா? 


சகோதரரே, இந்த அக்கிரமம்‌ செய்யவேண்டாம்‌. இதோ, புருஷரை அறியாத 
இரண்டு குமாரத்திகள்‌ எனக்குஉண்டழி. அவர்களை உங்களிடத்திந்கு 
வெளியேகொண்டுவருகிறேன்‌, அவர்களுக்கு உங்கள்‌ இஷ்டப்படி 
செய்யுங்கள்‌. இந்தப்‌ புருஷர்‌ என்‌ 
கூரையின்‌ நிழலில்‌ வந்தபடியால்‌, இவர்களுக்கு மாத்திரம்‌ ஒன்றும்‌ 
செய்யவேண்டாம்‌ என்றான்‌. (ஆதி 19:78) 


மாமிசத்துக்குரிய லோத்து தனது வீட்டிற்கு இரண்டு தேவ தூதர்களை 
அழைத்துக்கொண்டுவந்தபோது. சோதோமின்‌ மக்கள்‌ அவனது வீட்டைச்‌ சூழ்ந்துகொண்டு, 
உன்னிடத்தில்‌ வந்திருக்கிற அந்த இரண்டுபேரை நாங்கள்‌ அறியும்படிக்கு வெளியே விடு 
என்று அவனை வற்புறுத்தினார்கள்‌. அப்போது லோத்து என்ன செய்தான்‌. லோத்து 
உலகத்தின்‌ பசிக்கு தனது பிள்ளைகளைத்‌ தாரை வார்த்துவிட்டான்‌. இன்றும்‌ அநேக 
கிறிஸ்தவர்கள்‌ தங்களின்‌ பசிக்கும்‌, உலகத்தின்‌ 
பசிக்கும்‌ தங்களது பிள்ளைகளைத்‌ தாரை 
வார்க்க அஞ்சுவதில்லை. பார்ப்பதற்கு லோத்து 


ஒரே குமாரனானாலும்‌, 


நேசக்குமாரனானாலும்‌, 


சொத்துக்களுக்கெல்லாம்‌ பெருந்தன்மையோடு & நப ப்ப 
அதிபதியானாலும்‌, ஆபிரகாமின்‌ தெரிகின்றது. ட கக்‌ கன வலு பல்வு ட்டம்‌ 
பார்வையில்‌ முதலில்‌ தன்‌ மகன்‌ லள ம்‌. க தன. ்‌ பதக 
தேவனுக்குரியவனே. இறையாக்கிவிட்டானே. பெற்றோர்கள்‌ தங்கள்‌ 
ஆசைகளை நிறைவேற்றவும்‌, தங்களைத்‌ 


திருப்திபடுத்தவும்‌ பிள்ளைகளை தாரைவார்க்கும்‌ 
காலம்‌ இது. பக்தியாய்‌, தேவனை அறிந்தவளாக, தேவனுக்கென்று தன்னை 
ஒப்புக்கொடுத்தவளாக, ஆண்டவருக்குத்‌ தன்னை அர்ப்பணித்து ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
என்று வாஞ்சித்த பிள்ளைகளை பெற்றோர்கள்‌, பணக்கார வீட்டு மாப்பிள்ளை, கொஞ்சம்‌ 
ரொக்கம்‌ கொடுத்தால்‌ போதும்‌ என்கிறார்கள்‌ என்று சொல்லி தாரை வார்த்துவிடுகின்றனர்‌. 
திருமணம்‌ முடிந்தபின்பு சில நாட்களில்‌ கண்ணீரோடு வந்து நிற்கும்‌ குடும்பங்கள்‌ 
அநேகம்‌ உண்டு. 


ஆவிக்குரியவனாகிய ஆபிரகாமோ, தன்னுடைய ஒரே குமாரன்‌, நேசக்குமாரன்‌, 
நூறு வருடங்கள்‌ கழித்துப்‌ பிறந்த குமாரன்‌ அவனையும்‌ தேவன்‌ கேட்டபோது 
தகனபலியாக இட அவன்‌ தயங்கவில்லை. என்‌ நேசக்குமாரனானாலும்‌, ஒரே 
குமாரனானாலும்‌, என்‌ சொத்துக்கு எல்லாம்‌ உரிமையானவனானாலும்‌ அவனைத்‌ 


Uthasatham 6 July 2006 


தேவனுக்குத்‌ தருவேன்‌ என்று ஆபிரகாம்‌ தீர்மாணித்திருந்தான்‌. நம்முடைய பணத்தையும்‌, 
செல்வத்தையும்‌, நேரத்தையும்‌ செலவழித்து நம்முடைய பிள்ளைகளை யாருக்காக 
வளர்க்கிறோம்‌? தேவனுக்காகவா அல்லது உலகத்தின்‌ பசியைப்‌ போக்குவதற்காகவா. 
ஊழியத்திற்குப்‌ போகவேண்டும்‌ என்று வாஞ்சிக்கிற பிள்ளையை, அவ்வளவு தூரமெல்லாம்‌ 
போகவேண்டாம்‌ என்று தடூக்கின்ற பெற்றோர்‌ உண்டே. 


சோதனையும்‌, நெருக்கமும்‌ வந்தபோது லோத்தோ மறுபடியும்‌ 
உலகத்திற்குள்ளாகவே சென்றுகொண்டிருந்தான்‌. ஆபிரகாமோ சோதனைகளை 
மேற்கொண்டு மீண்டும்‌ தேவனண்டைக்கு வந்தான்‌. நாம்‌ இந்த உலகத்திற்குரியவர்களல்ல. 
இந்த உலகத்தில்‌ நாம்‌ வைக்கப்பட்டிருந்தாலும்‌, நாம்‌ தேவனுக்காகவே வாழ 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. சபைக்குப்‌ போவதினால்‌ மாத்திரம்‌ அல்ல, பாடல்களைப்‌ 
பாடூவதினால்‌ மாத்திரம்‌ அல்ல, கிறிஸ்தவப்‌ பெயர்களை வைத்திருப்பதினால்‌ அல்ல, 
கடைமுறைக்காக வேதம்‌ வாசிக்கிறவனாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை எப்படி 
அர்ப்பணித்திருக்கிறோம்‌ என்பதைப்‌ பொறுத்தே நாம்‌ ஆவிக்குரியவர்களா அல்லது 
மாம்சத்துக்குரியவர்களா என்பது வெளியாகும்‌. அர்ப்பணித்தவர்களுக்கும்‌ 
அர்ப்பணிக்காதவர்களுக்கும்‌ உள்ள வித்தியாசத்தை தேவன்‌ வெளியாக்குவார்‌. எனவே 
நாம்‌ மாம்சத்திற்குரியவர்களாக அல்ல ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்து ஆத்துமாக்களை 
ஆதாயம்‌ செய்வோம்‌. 


Uthasatham ol July 2006 


